APRIL/MAY 2023 


CTA62/BTA62 — இலக்கணம்‌ - 6 (புறம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


புறப்பொருள்‌ வெண்பா மாலையின்‌ ஆசிரியர்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடுக. 


வெட்சித்‌ திணையின்‌ இலக்கணம்‌ யாது? 
வாள்நிலை - துறையை விளக்குக. 
பெருங்காஞ்சித்‌ துறையின்‌ கருத்தைத்‌ குறிப்பிடுக. 
மறனுடைய பாசி - பெயர்க்காரணம்‌ கூறுக. 
எயிற்காத்தல்‌ - எத்திணை? 

தானைமறம்‌ - துறை விளக்கம்‌ தருக. 

தும்பைத்‌ திணையின்‌ இலக்கணம்‌ யாது? 

நாள்‌ மங்கலம்‌ - விளக்கம்‌ தருக. ' 

பாடாண்‌ திணை - விளக்கம்‌ தருக. 


4601 


11 


12. 


13. 


14. 


பகுதி ஆ -— (5% 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ 


(அ 


(ஆ 


(அ) 


(ஆ) 


கரந்தைத்‌ திணைப்‌ படலச்‌ செய்திகளைக்‌ 
குறிப்பிடுக. 
(அல்லது) 
தன்னுறுதொழில்‌, மன்னுறு தொழில்‌ பற்றி 
விளக்கம்‌ தருக. 
கொற்றவஞ்சி  கொற்றவற்றை வேறுபாடு தருக. 
(அல்லது) 
தொட்டக்காஞ்சி x தொடாக்காஞ்சி 
வேறுபாடுகளைத்‌ தருக. 
நொச்சித்‌ திணையின்‌ இலக்கணம்‌ கூறி அதன்‌ 
துறைகளைக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 
இறைவனொடு பொருந்திய உழிலஞைத்‌ 
துறைகளைக்‌ குறிப்பிடுக. 
யானை, குதிரைகளின்‌ மறமாண்பினை விளக்குக. 
(அல்லது) 


நால்வகை வருணத்தாரின்‌ இயல்புகளை வாகைத்‌ 
திணைவழி விளக்குக. 


2 4601 


15. 


16. 
17. 
18. 


19. 


20. 


(அ) கொடிநிலை, கந்தழி, வள்ளி நிலை - துறை 
விளக்கம்‌ தருக. 


(அல்லது) 
(ஆ) மசட்பாற்காஞ்சி % மகள்‌ மறுத்து மொழிதல்‌ - 
விளக்குக. 
பகுதி இ -— (3 ௬ 10-80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 
வெட்சித்‌ திணையின்‌ போர்‌ முறைகளைக்‌ கட்டுரைக்க. 
காஞ்சித்‌ திணையின்‌ சிறப்புகளை விவரிக்க. 
உழிஞைப்‌ படலச்‌ சிறப்புகளை தொகுத்துரைக்க. 


அரசனின்‌ வெற்றிச்‌ சிறப்பை வாகைத்‌ திணையின்‌ வழி 
தொகுத்துரைக்க. 


பாடாண்‌ படலச்‌ செய்திகளைத்‌ தொகுத்துரைக்க. 


3 4601 


